இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


க. பெர. த (சர. த)ப்‌ பரீட்சை ~ 2019 
89-வடிவழைப்பும்‌ இயந்திரத்‌ தெொழிரைட்பறுாம்‌ 
89-Design and Mechanical Technology 
ஒவ்வொரு பகுதி வினாத்‌ தாளுக்கும்‌ புள்ளிகள்‌ வழங்கல்‌ பற்றிய சுருக்கம்‌ 


I வினாப்பத்திரம்‌ - இவ்வினாத்தாள்‌ 40 வினாக்களைக்‌ கொண்டது. சரியான 
விடைக்கு புள்ளி 01 வீதம்‌ கூடிய புள்ளி 40 ஆகும்‌. 


1 வினாப்பத்திரம்‌ 


1ம்‌ வினா (கட்டாயமானது) 20 புள்ளிகள்‌ 
2ம்‌ வினா 10 புள்ளிகள்‌ 
3ம்‌ வினா 10 புள்ளிகள்‌ 
4ம்‌ வினா 10 புள்ளிகள்‌ 
5ம்‌ வினா 10 புள்ளிகள்‌ 
6ம்‌ வினா 10 புள்ளிகள்‌ 
7ம்‌ வினா 10 புள்ளிகள்‌ 


1 ஆம்‌ வினாப்பத்திரம்‌ 40 புள்ளிகள்‌ 


Tl ஆம்‌ வினாப்பத்திரம்‌ 1ம்‌ வினா 20 புள்ளிகள்‌ 


2 - 7 வினாக்களுள்‌ 4 ற்கு 10 X 4 புள்ளிகள்‌ - 40 புள்ளிகள்‌ 


மொத்தம்‌ 100 புள்ளிகள்‌ 





89, - வடிவமைப்பும்‌. இயந்திரவியல்‌ தொழினுட்பமும்‌. (புள்ளி வழங்கும்‌. திட்டம்‌) - ௧. பொ. த (சா. த), பரீட்சை. - 2019. இறுதி திருத்தங்கள்‌. உள்ளடக்கப்படவுள்ளன. ` 1 - 
Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


வினா 


வினா 


வினா 


வினா 


வினா 


வினா 


வினா 


89, - வடிவமைப்பும்‌. இயந்திரவியல்‌ தொழினுட்பமும்‌. (புள்ளி வழங்கும்‌. திட்டம்‌) - ௧. பொ. த (சா. த), பரீட்சை. - 2019. இறுதி திருத்தங்கள்‌. உள்ளடக்கப்படவுள்ளன. 


இல 


இல 


இல 


இல 


இல 


இல 


இல 


(01) 


(02) 


(03) 


(04) 


(05) 


(06) 


(07) 


[ம்‌ பகுதிக்கு 
Ib பகுதிக்கு 


1ம்‌ பகுதிக்கு 
11ம்‌ பகுதிக்கு 
11ம்‌ பகுதிக்கு 


1ம்‌ பகுதிக்கு 
11ம்‌ பகுதிக்கு 
Ill ம்‌ பகுதிக்கு 


1ம்‌ பகுதிக்கு 
11ம்‌ பகுதிக்கு 
Ill ம்‌ பகுதிக்கு 


1ம்‌ பகுதிக்கு 
11ம்‌ பகுதிக்கு 
Ill ம்‌ பகுதிக்கு 


1ம்‌ பகுதிக்கு 
11ம்‌ பகுதிக்கு 
Ill ம்‌ பகுதிக்கு 


1ம்‌ பகுதிக்கு 
11ம்‌ பகுதிக்கு 
Ill ம்‌ பகுதிக்கு 


15 புள்ளிகள்‌ 
5 புள்ளிகள்‌ 
20 


2 புள்ளிகள்‌ 

2 புள்ளிகள்‌ 

6 புள்ளிகள்‌ 
10 


2 புள்ளிகள்‌ 

2 புள்ளிகள்‌ 

6 புள்ளிகள்‌ 
10 


2 புள்ளிகள்‌ 

2 புள்ளிகள்‌ 

6 புள்ளிகள்‌ 
10 


3 புள்ளிகள்‌ 

1 புள்ளிகள்‌ 

6 புள்ளிகள்‌ 
10 


3 புள்ளிகள்‌ 

3 புள்ளிகள்‌ 

4 புள்ளிகள்‌ 
10 


2 புள்ளிகள்‌ 

3 புள்ளிகள்‌ 

5 புள்ளிகள்‌ 
10 


Download Past Papers at : www.freebooks.|k 


பகுதி 11 க்கு புள்ளிகளை பகிர்ந்தளிக்கும்‌ முறை 


புள்ளிகள்‌ 


புள்ளிகள்‌ 


புள்ளிகள்‌ 


புள்ளிகள்‌ 


புள்ளிகள்‌ 


புள்ளிகள்‌ 


புள்ளிகள்‌ 


Ie 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 





விடைத்தாள்களுக்குப்‌ புள்ளியிடல்‌ - பொது நுட்ப முறைகள்‌ 

விடைத்தாள்களுக்குப்‌ புள்ளியிடும்‌ போதும்‌, புள்ளிப்பட்டியலில்‌ புள்ளிகளைப்‌ பதியும்‌ போதும்‌ ஓர்‌ அங்கீகரிக்கப்பட்ட முறையைக்‌ 

கடைப்பிடித்தல்‌ கட்டாயமானதாகும்‌. அதன்பொருட்டு பின்வரும்‌ முறையில்‌ செயற்படவும்‌. 

1. விடைத்தாள்களுக்குப்‌ புள்ளியிடுவதற்கு சிவப்பு நிற குமிழ்முனை பேனாவை பயன்படுத்தவும்‌. 

2. சகல விடைத்தாள்களினதும்‌ முதற்பக்கத்தில்‌ உதவிப்‌ பரீட்சகரின்‌ குறியீட்டெண்ணைக்‌ குறிப்பிடவும்‌. இலக்கங்கள்‌ 
எழுதும்போது தெளிவான இலக்கத்தில்‌ எழுதவும்‌. 

3. இலக்கங்களை எழுதும்போது பிழைகள்‌ ஏற்பட்டால்‌ அவற்றைத்‌ தனிக்கோட்டினால்‌ கீறிவிட்டு, மீண்டும்‌ பக்கத்தில்‌ சரியாக 
எழுதி, சிற்றொப்பத்தை இடவும்‌. 

4. ஒவ்வொரு வினாவினதும்‌ உபபகுதிகளின்‌ விடைகளுக்காக பெற்றுக்கொண்ட புள்ளியை பதியும்‌ போது அந்த 
வினாப்பகுதிகளின்‌ இறுதியில்‌ A இன்‌ உள்‌ பதியவும்‌. இறுதிப்‌ புள்ளியை வினா இலக்கத்துடன்‌ a இன்‌ உள்‌ பின்னமாகப்‌ 
பதியவும்‌. புள்ளிகளைப்‌ பதிவதற்கு பரீட்சகர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிரலை உபயோகிக்கவும்‌. 


உதாரணம்‌ - வினா ஒல 08 


பபப பப பப பபப ப பப ப பபப பப்ப பப பப பபப 


இப ப ப ப பப ப ப ப பப பபப ப ப ப ப பப பபப படபட பபபபபபபபபபபபபப(। 


Go gO அட படற ச்‌ ST 


5 5 5 15 
பல்தேர்வு விடைத்தாள்‌ (துளைத்தாள்‌ ) 

1. புள்ளி வழங்கும்‌ திட்டத்தின்‌ படி சரியான தெரிவைத்‌ துளைத்தாளில்‌ அடையாளமிடவும்‌. அவ்வாறு அடையாளமிடப்பட்ட இடத்தை 
வெட்டி நீக்கித்‌ துளைத்தாளைத்‌ தயாரிக்கவும்‌. துளைத்தாளை விடைகளின்‌ மீது சரியாக வைத்துக்‌ கொள்ளக்கூடியதாகச்‌ சுட்டெண்‌ 
அடைப்பையும்‌ வெட்டி நீக்கவும்‌. சரியான விடைகளின்‌ எண்ணிக்கையைக்‌ காட்டும்‌ அடைப்பையும்‌ வெட்டி நீக்கவும்‌, சரியான, 
பிழையான விடைகளை குறிப்பிடக்கூடியதாக ஒவ்வொரு வரிசைக்கும்‌ இறுதியில்‌ வெற்று நிரையொன்றை வெட்டி ஏற்படுத்திக்‌ 
கொள்ளவும்‌. வெட்டிக்கொண்ட துளைத்தாளில்‌ பிரதம / மேலதிக பிரதம பரீட்சகரிடம்‌ கையொப்பம்‌ பெற்று அங்கீகரித்துக்‌ 
கொள்ளவும்‌. ( க.பொ.த. (2.57) மற்றும்‌ தகவல்‌ தொழிநுட்பப்‌ பரீட்சைக்கான துளைத்தாள்‌ திணைக்களத்தால்‌ 
வழங்கப்படும்‌. அத்தாட்சீப்படூுத்திய புள்ளடித்தாளைப்‌ பயன்படுத்துவது பரீட்சகரின்‌ கடமையாகும்‌) 


2. அதன்பின்னர்‌ விடைத்தாளை நன்கு பரிசீலித்துப்‌ பார்க்கவும்‌. ஏதாவது வினாவுக்கு, ஒரு விடைக்கும்‌ அதிகமாக குறியிட்டிருந்தாலோ, 
ஒரு விடைக்காவது குறியிடப்படாமலிருந்தாலோ தெரிவுகளை வெட்டிவிடக்கூடியதாக கோடொன்றைக்‌ கீறவும்‌. சில வேளைகளில்‌ 
பரீட்சார்த்தி முன்னர்‌ குறிப்பிட்ட விடையை அழித்துவிட்டு வேறு விடைக்குக்‌ குறியிட்டிருக்க முடியும்‌. அவ்வாறு அழித்துள்ள போது 
நன்கு அழிக்காது விட்டிருந்தால்‌, அவ்வாறு அழிக்கப்பட்ட தெரிவின்‌ மீதும்‌ கோடிடவும்‌. 

3. துளைத்தாளை விடைத்தாளின்‌ மீது சரியாக வைக்கவும்‌. சரியான விடையை * அடையாளத்தாலும்‌ பிழையான விடையை X 


அடையாளத்தாலும்‌ இறுதி நிரலில்‌ அடையாளமிடவும்‌. சரியான விடைகளின்‌ எண்ணிக்கையை அவ்வவ்‌ தெரிவுகளின்‌ இறுதி 
நிரையின்‌ கீழ்‌ எழுதவும்‌. புள்ளிகளை மாற்றம்‌ செய்யும்‌ வேளைகளில்‌ மாற்றம்‌ செய்யும்‌ புள்ளிகளை எழுதி, அதனைச்‌ சுற்றி 


வட்டம்‌ கீறவும்‌. 
உதாரணம்‌ : 
சரியான விடைகளின்‌ எண்ணிக்கை 30 புள்ளி 60 
=e 10 
50 0 
89 - வடிவமைப்பும்‌. இயந்திரவியல்‌ தொழினுட்பமும்‌ (புள்ளி வழங்கும்‌. திட்டம்‌) - ௧. பொ. த (சா. த). பரீட்சை. - 2019. இறுதி திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. = 3 - 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


கட்டமைப்பு கட்டுரை விடைத்தாள்கள்‌ 


1 


2. 
3, 


பரீட்சார்த்திகளால்‌ விடைத்தாளில்‌ வெறுமையாக விடப்பட்டுள்ள இடங்களையும்‌, பக்கங்களையும்‌ குறுக்குக்‌ கோடிட்ட 
வெட்டிவிடவும்‌. பிழையான பொருத்தமற்ற விடைகளுக்குக்‌ கீழ்‌ கோடிடவும்‌, புள்ளி வழங்கக்கூடிய இடங்களில்‌ V 
அடையாளமிட்டூ அதனைக்‌ காட்டவும்‌. 

புள்ளிகளை ஓவலண்ட்‌ கடதாசியின்‌ இடது பக்கத்தில்‌ குறிக்கவும்‌. 

எந்தவொரு பரீட்சார்த்தியாவது பாடத்தின்‌ வினாத்தாள்‌ ஒன்றிற்கு வினாத்தாள்கள்‌ மூன்று உள்ள பாடங்களில்‌ ஒனறிற்கோ, 
இரண்டிற்கேற்‌ மட்டும்‌ தோற்றியுள்ள வேளைகளில்‌ எஞ்சிய வினாத்தாளுக்கோ, தாள்களுக்கோ அவர்‌ தோற்றவில்லை என்று 
விபரப்‌ புள்ளிப்பட்டியலில்‌ குறிப்பிடப்பட்டிருப்பின்‌, தோற்றா வினாத்தாள்களுக்குப்‌ பரீட்சார்த்தி OO புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளார்‌ 
என்று கணித்து, அப்பரீட்சார்த்தியின்‌ இறுதிப்‌ புள்ளிகளைத்‌ தீர்மானிக்க வேண்டும்‌. 


உதாரணம்‌ : (i) முழுப்புள்ளி 100 (ii) Boas 200 


இறுதிப்‌ முழுப்‌ ர்‌ ர்‌ முழுப்‌ தாள்‌ | தாள்‌ |! 
புள்ளிகள்‌ | புள்ளிகள்‌ ர்‌ i vit ores இற்கு தற்கு 
100 100 


ce 


6. 





உக aD TTT 


சகல வினாக்களுக்கும்‌ கொடுத்த முழுப்‌ புள்ளியை விடைத்தாளின்‌ முன்‌ பக்கத்திலுள்ள பொருத்தமான பெட்டியினுள்‌ 
வினா இலக்கத்திற்கு நேராக 2 இலக்கங்களில்‌ பதியவும்‌. வினாத்தாளில்‌ உள்ள அறிவுறுத்தலின்‌ படி வினாக்களை தெரிவு 
செய்யப்படல்‌ வேண்டும்‌. எல்லா வினாக்களினதும்‌ புள்ளிகளும்‌ முதல்‌ பக்கத்தில்‌ பதியப்பட்ட பின்‌ விடைத்தாளில்‌ மேலதிகமாக 
எழுதப்பட்டிருக்கும்‌ விடைகளின்‌ புள்ளிகளில்‌ குறைவான புள்ளிகளை வெட்டி விடவும்‌. 


மொத்த புள்ளிகளை கவனமாக கூட்டி முன்‌ பக்கத்தில்‌ உரிய கூட்டில்‌ பதியவும்‌. விடைத்தாளில்‌ வழங்கப்பட்டுள்ள 
விடைகளுக்கான புள்ளியை மீண்டும்‌ பரிசீலித்த பின்‌ முன்னால்‌ பதியவும்‌. ஒவ்வொரு வினாக்களுக்கும்‌ வழங்கப்படும்‌ 
புள்ளிகளை உரிய விகிதத்தில்‌ எழுதுவும்‌. (அநேகமான வினாப்பத்திரங்களுக்கு ஒரே அளவாக புள்ளிகள்‌ 


அமைவதோடு சிலவற்றின்‌ புள்ளிகள்‌ வேறுபட்டுக்‌ காணப்படும்‌. ) 


இறுதிப்‌ புள்ளிகளைத்‌ தீர்மானிக்க முடியாத சந்தர்ப்பங்கள்‌ 


13 


ஏதாவதொரு பரீட்சை நிலையத்திற்குரிய தாங்கள்‌ புள்ளியிடும்‌ பாடத்திற்குரிய | ஆம்‌ அல்லது 11ஆம்‌ விடைத்தாள்‌ பொதிகளில்‌ 


ஒன்று, தங்கள்‌ குழுவிற்குக்‌ கிடைக்கப்‌ பெறாதிருப்பின்‌ இறுதிப்‌ புள்ளிகளைத்‌ தீர்மானிக்க முடியாது. 


உதாரணம்‌: 


கணித பாடத்திற்கு 1,1! என இரு வினாப்பத்திரங்கள்‌ உள்ளன. இருப்பினும்‌ 10ஆம்‌ இலக்கம்‌ கொண்ட பரீட்சை நிலையத்தின்‌ 


கணிதம்‌ 1! விடைத்தாள்‌ பொதி மட்டும்‌ தங்களது குழுவிற்குக்‌ கிடைக்கப்பெற்றுள்ளதாயின்‌ அச்சமயத்தில்‌ இறுதிப்‌ புள்ளிகளைத்‌ 


தீர்மானிக்க முடியாது. 


யாரேனும்‌ ஒரு பரீட்சார்த்தியின்‌ | ஆவதோ, 11 ஆவதோ, 111 ஆவதோ விடைத்தாள்களில்‌ 01 அல்லது 02 விடைத்தாள்கள்‌ உரிய 


பொதியினுள்‌ இல்லாதபோதும்‌ அவர்‌ அவ்விடைத்தாளுக்கோ, தாள்களுக்கோ “தோற்றவில்லை” என்று மேற்பார்வையாளரினால்‌ 


விபரப்‌ புள்ளிப்‌ பட்டியலில்‌ குறிப்பிடப்பட்டிராத போதும்‌ இறுதிப்‌ புள்ளிகளைத்‌ தீர்மானிக்க முடியாது. 


யாரேனுமொரு பரீட்சார்த்தியின்‌ ஒரு விடைத்தாளில்‌ உள்ள சுட்டெண்‌, மற்றைய விடைத்தாளிலுள்ள சுட்டெண்ணுடன்‌ 


ஒத்துவராத போதும்‌ இறுதிப்‌ புள்ளியைத்‌ தீர்மானிக்க முடியாது. 
ஏதேனும்‌ ஒரு பரீட்சை நிலையத்தில்‌ சகல பரீட்சார்த்திகளையும்‌ பொதுவாகப்‌ பாதிக்கும்‌ விதத்தில்‌ தவறேதும்‌ நிகழ்ந்த சந்தர்ப்பத்தில்‌ 


இறுதிப்‌ புள்ளியைத்‌ தீர்மானிக்க முடியாது. 

உதாரணம்‌ : 

வினாத்தாளிலேயே விடை எழுதும்‌ இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையான தாள்கள்‌ கொண்ட வினாத்தாள்‌ 
ஒன்றுக்கு விடையெழுத வேண்டிய சந்தர்ப்பத்தில்‌ பரீட்சார்த்திகளுக்கு தாள்‌ ஒன்றை அல்லது கூடிய எண்ணிக்கையிலான 


தாள்களைக்‌ குறைத்துக்‌ கொடுக்கப்பட்டுள்ள சந்தர்ப்பங்களில்‌. 


89. - வடிவமைப்பும்‌. இயந்திரவியல்‌ தொழினுட்பமும்‌ (புள்ளி வழங்கும்‌. திட்டம்‌) - ௧. பொ. த (சா. த). பரீட்சை. - 2019. இறுதி திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


-4- 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


இவ்வாறான சந்தர்ப்பங்களில்‌. 

1. இறுதிப்புள்ளிகளைத்‌ தீர்மானிக்காது, புள்ளிப்பட்டியலின்‌ வேறு நிரையில்‌ பரீட்சார்த்தியின்‌ சுட்டெண்ணைக்‌ குறித்து “இறுதிப்‌ 
புள்ளியைத்‌ தீர்மானிக்க முடியாது” எனக்‌ குறிப்பிடவும்‌, இக்குறிப்பை விடைத்தாளின்‌ மூதற்பக்கத்தின்‌ அடிப்பகுதியிலும்‌ 
எழுதவும்‌. இது பற்றி நாட்குறிப்பேட்டிலும்‌ குறிப்பிடவும்‌. 

2. இறுதிப்புள்ளிகளை தீர்மானிக்க முடியாத பரீட்சார்த்திகள்‌ தொடர்பான விடயங்கள்‌ நிலைய ஒழுங்கின்படி தனித்தனியாக ( 91141.) 
பூரணமற்ற புள்ளிப்பட்டியல்‌ தயாரிக்கவும்‌. இப்புள்ளிப்பட்டியல்களை 91141, உறையிலிட்டூ மதிப்பீட்டு நிலைய நிருவாகியிடம்‌ 
ஒப்படைக்கவும்‌. 


இறுதிப்புள்ளீயைத்‌ தீர்மானீத்தல்‌ 


தினப்‌பொதிகளுக்குரிய சகல விடைத்தாள்களும்‌, அதாவது | ஆம்‌ 11 ஆம்‌ இருப்பின்‌ 111 ஆம்‌ விடைத்தாள்கள்‌, புள்ளியிடப்பட்டூ 
முடிந்த பின்‌ அவ்விடைத்தாள்களுக்குரிய புள்ளிகளைப்‌ பரீட்சார்த்தியின்‌ |! ஆம்‌ விடைத்தாளின்‌ முதற்‌ பக்கத்தில்‌ பதியவும்‌. 


எடுத்துக்காட்டு : 
E 28 e 22 இ 60.5 
(i) 40 (i) 40 (i) 100 
— ன்‌ e 
மு 3 (ii) (ii) 
66 
(iii) 80 
3: [15S 2 [141.5 
51.66 70.75 
நாற்றுவீகம்‌ 52% நாற்றுவீகம்‌ 56% நூற்றுவீதம்‌ 71% 


மேற்காணும்‌ எடுத்துக்காட்டிவுள்ள தசமதானத்தில்‌ புள்ளிகள்‌ பெறப்படும்போது இறுதிப்புள்ளியை மட்டும்‌ முழுத்தானத்தில்‌ 
குறிப்பிடவும்‌. இறுதிப்புள்ளிகளை நூற்றுவீதத்தில்‌ முழுத்தானத்தில்‌ காட்டும்போது, மீதி 0.5 ஆகவோ அதற்கு மேற்பட்டதாகவோ 
இருப்பின்‌ அடுத்துவரும்‌ முழுத்தானத்தில்‌ குறிப்பிடல்‌ வேண்டும்‌. எஞ்சிய மீதி 0.5 ஆகவோ அதற்கு குறைவாயிருப்பின்‌ அதனை 
கணிக்காதுவிடல்‌ வேண்டும்‌. ஒவ்வாரு பரீட்சார்த்தியும்‌ உரிய பாடத்தின்‌ சகல விடைத்தாள்களுக்கும்‌ பெற்றுள்ள புள்ளிகளை ll 
ஆம்‌ தாளின்‌ மீது எழுத்திலும்‌ எழுதிக்‌ காட்டவும்‌. 


89. - வடிவமைப்பும்‌. இயந்திரவியல்‌ தொழினுட்பமும்‌. (புள்ளி வழங்கும்‌. திட்டம்‌) - ௧. பொ. த (சா. த). பரீட்சை. - 2019. இறுதி திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. = 5 - 
Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


முதலாம்‌ பத்திரத்தின்‌ குறிக்கோள்‌ 


1. 


கவராயம்‌, நேர்விளிம்பு ஆகியவற்றை மாத்திரம்‌ பயன்படுத்தி அமைக்கப்படும்‌ 
கோணங்களை இனங்காணபர்‌. 

இரண்டு குவியங்களைக்‌ கொண்ட கேத்திரக்‌ கணித அமைப்பு நீள்வளையம்‌ 
என்பதை கூறுவர்‌. 

குறித்த விற்களின்‌ இயல்புகளை இனங்காண்பர்‌. 

கூம்பு ஒன்றின்‌ அடிப்பாகத்திற்கு சரிவாக வெட்டும்‌ போது பெறப்படும்‌ வடிவத்தை 
இனங்காண்பர்‌. 

குறித்த தரவுகளுக்கு ஏற்ப முக்கோணியை அமைப்பர்‌. 

முப்பரிமமான அமைப்பின்‌ விரியலில்‌ காணப்படும்‌ குறைபாடுகளை இனங்காண்பர்‌. 
பற்சில்லுகளின்‌ பற்களனை எண்ணிக்கையைக்‌ கொண்டு வேக விகிதத்தை 
கணிப்பர்‌. 

அலைவு இயக்கத்தை இனங்காண்பர்‌. 


மென்பற்றாசுக்‌ கோளின்‌ முனை ஆக்கப்பட்டுள்ள உலோகத்தை இனங்காண்பர்‌. 


.ஓட்சி அசற்றலின்‌ காய்ச்சி இணைப்பு சூளினை அனைக்கும்‌ போது பின்பற்ற 


வேண்டிய ஒழுங்கை கூறுவர்‌. 


. வார்ப்புக்‌ கைத்‌ தொழிலுக்குப்‌ பொருத்தமான உலோகத்தை தெறிவு செய்வர்‌. 


. துல்லியமாக ஓஒப்பமாக்குவதற்கு பொருத்தமான மணற்‌ கடதாசியை தெறிவு 
செய்வர்‌. 
.அதிக தடிப்படைய உலோகக்‌ குற்றி, கோள்‌, கமிபி போன்றவற்றை 


வெட்டூவதற்குப்‌ பொருத்தமான கருவியை தெறிவு செய்வர்‌. 


. இரும்பு தயாரிப்புக்கு தேவையான மூலப்‌ பொருட்களை இனங்காண்பர்‌. 


. பிடிச்சிராவியின்‌ உடலை தயாரிக்கும்‌ நுட்பத்தைக்‌ கூறுவர்‌. 

புனல்‌ கழு (பட்டடை) யை இனங்காண்பர்‌. 

.மிக மெல்லிய தகடுகளை அளவிடூவதற்கு பொருத்தமான கருவியை தெறிவு 
செய்வர்‌. 

.தரப்பட்ட உலோகங்களை உருகு நிலைக்கு ஏற்ப ஏறு வரிசைப்படுத்துவர்‌. 


.சுத்தியலை பயன்படுத்தாமல்‌ தரையும்‌ தரையாணி வகையை தெறிவு செய்வர்‌. 


. மென்னுருக்கு தகட்டினை வெட்டுவதற்கு பொருத்தமான வெட்டிரும்பின்‌ முனையின்‌ 


கோணத்தை கூறுவர்‌. 


. உலர்‌ இரசாயண தீயணைப்புக்‌ கருவியின்‌ நிறத்தை கூறுவர்‌. 


.மேல்லிய வெள்ளீயத்‌ தகட்டை மென்பற்றாசு பிடிக்கும்போது பயன்படுத்தப்படும்‌ 


பாய வகையை கூறுவர்‌. 


.குறித்த 4 இயக்க வழங்கி கொண்ட சாதனத்தை தயாரிப்பதற்கு தேவையான 


கருவி உபகரணங்களை பட்டியல்படுத்துவர்‌. 


89, - வடிவமைப்பும்‌ இயந்திரவியல்‌ தொழினுட்பமும்‌. (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) - ௧. பொ. த (சா. த), பரீட்சை. - 2019. இறுதி திருத்தங்கள்‌. உள்ளடக்கப்படவுள்ளன. = 6 - 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


24. 


25. 


26. 


27. 


28. 


29. 


30. 


31. 


32. 


33. 


34. 


35. 


36. 


37. 
38. 


39. 


40. 


தகடூகளின்‌ தடிப்புக்கு ஏற்ப தரையாணியின்‌ விட்டத்தை அறிவதற்குறிய 
சூத்திரத்தை அறிந்து கூறுவர்‌. 

26SWG (.5mm) தடிப்படைய மென்னுருக்குத்‌ தகட்டினை வெட்டூவதற்கு 
பொருத்தமான கருவியை தெறிவு செய்வர்‌. 

தீ முக்கோணியை அறிந்து கூறுவர்‌. 

பித்தளையை தயாரிப்பதற்கு தேவையான உலோகங்களை இனங்காண்பர்‌. 
நெகிழும்‌, வாட்டற்றகும்‌, வன்மை, தனித்துவமான நிறம்‌ ஆகிய பண்புகளைக்‌ 
கொண்ட பதார்த்தத்தை இனங்காண்பர்‌. 

ஒட்சிசனின்‌ இயல்புகளைக்‌ கூறுவர்‌. 

கல்வனைசுப்‌ படுத்தப்பட்ட இரும்புத்‌ தகட்டின்‌ அனுகூலத்தைக்‌ கூறுவர்‌. 

என்ஜின்‌ ஒன்றில்‌ இயக்கவழங்கிக்‌ கோளினால்‌ ஆற்றப்படும்‌ வேலையைக்‌ கூறுவர்‌. 
நெம்பு, வடம்‌ பயன்படுத்தப்படும்‌ தடுப்பு முறையைக்‌ கூறுவர்‌. 

பெற்றோல்‌ வாகணமொன்றின்‌ எரிபற்றல்‌ தொகுதியிலுள்ள கொள்ளளவியின்‌ 
பணியை கூறுவர்‌. 

தனி சிலின்டர்‌ ஈரடிப்பு பெற்றோல்‌ என்ஜினில்‌ இரு வலு அடிப்புக்கிடையிலான 
இடைவெளி 360ழு என்பதை கூறுவர்‌. 

புதிய வாகணமொன்றில்‌ எண்ணை எண்ணை வடிகட்டி ஆகியவற்றை 
மாற்றுவதற்கு அந்த வாகணம்‌ ஓடியிருக்க வேண்டிய துரத்தைக்‌ கூறுவர்‌. 
மோட்டார்‌ சைக்கிலின்‌ செலுத்துகை சங்கிலியை செப்பம்‌ செய்யும்‌ போது அது 
கொண்டிருக்க வேண்டிய சுயாதீன இலக்கம்‌ யாது என கூறுவர்‌. 

தரங்குப்‌ பற்சில்லை இனங்காண்பர்‌. 

மோட்டார்‌ சைக்கிலின்‌ மின்கலத்தின்‌ வயர்‌ தொடுப்பு அறுந்திருந்தால்‌ ஏற்படக்‌ 
கூடிய பாதிப்புக்களை கூறுவர்‌. 

முதலில்‌ என்ஜினை தொடக்கி நிறுத்திய பின்னர்‌ மசகிடு எண்ணையின்‌ மட்டத்தை 
பரீட்சிக்கும்‌ போது சரியான தரவுகளை பெற முடியாதமைக்கான காரணத்தை 
கூறுவர்‌. 

நவீன மோட்டார்‌ வாகணங்களில்‌ காணப்படும்‌ விணைத்திறன்மிக்க குளிராக்கல்‌ 


முறையை இனங்காண்பர்‌. 


89, - வடிவமைப்பும்‌ இயந்திரவியல்‌ தொழினுட்பமும்‌. (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) - ௧. பொ. த (சா. த), பரீட்சை. - 2019. இறுதி திருத்தங்கள்‌. உள்ளடக்கப்படவுள்ளன. 7 7 - 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 
TE EEE ETD 


மடி © FORT ROOD / முழுப்‌ பதிப்புரிமையுடையது / All Rights Reserved] 











பரீட்சைத்‌ Finns 











i Department uf Exam 


ஒல evig ஐஐ; sg (sms ese) மமம்‌, 2019 ௦௦௨5௮3 
கல்விப்‌ பொதுத்‌ தராதரப்‌ பத்திர (சாதாரண தற)ப்‌ பரீட்சை, 2019 டிசெம்பர்‌ 
General Certificate of Education (Ord. Level) Examination, December 2019 


RSOoandas ஐ 99ல்‌ maieamodes I, II 
06.12.2019 / 0830 - 1140 


வடிவமைப்பும்‌ இயந்திரத்‌ தொழினுட்பவியலும்‌ 1, 11 
ஓலம்‌ BaBe mes - கதற 10 8 


Design and Mechanical Technology LH 
மேலதிக வாசிப்பு நேரம்‌ - 10 நிமிடங்கள்‌ 


Additional Reading Time - 10 minutes 





































a7 ஒல்‌ 
மூன்று மணித்தியாலம்‌ 
Three hours 













வினாத்தாளை வாசித்து, வினாக்களைத்‌ தெரிவுசெய்வதற்கும்‌ விடை எழுதும்போது முன்னுரிமை 
வழங்கும்‌ வினாக்களை ஒழுங்கமைத்துக்‌ கொள்வதற்கும்‌ மேலதிக வாசிப்பு நேரத்தைப்‌ பயன்படுத்துக. 





வடிவமைப்பும்‌ இயந்திரத்‌ தொழினுட்பவியலும்‌ 1 


கவனிக்க : 
(1) எல்லா வினாக்களுக்கும்‌ விடை எழுதுக. 
(ii) 1 தொடக்கம்‌ 40 வரையுள்ள வினாக்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ (1), (2), (3), (4) என இலக்கமிடப்பட்ட 
விடைகளில்‌ சரியான அல்லது மிகப்‌ பொருத்தமான விடையைத்‌ தெரிவுசெய்க. 





(111) உமக்கு வழங்கப்பட்டுள்ள விடைத்தாளில்‌ ஒவ்வொரு வினாவுக்கும்‌ உரிய வட்டங்களில்‌ உமது விடையின்‌ 
இலக்கத்தை ஒத்த வட்டத்தினுள்ளே புள்ளடியை (%) இடுக. 

(iv) அவ்விடைத்தாளின்‌ மறுபக்கத்தில்‌ தரப்பட்டுள்ள மற்றைய அறிவுறுத்தல்களையும்‌ கவனமாக வாசித்து. 
அவநீறைப்‌ பின்பந்றுக. 





1. கவராயம்‌. நேர்விளிம்பு ஆகியவற்றை மாத்திரம்‌ பயன்படுத்தி அமைக்கக்கூடிய கோணங்களின்‌ உருக்கள்‌ 


நான்கு வருமாறு: x 


இந்த உருக்களுக்கு அமைய a°,b°,c°,d° ஆகிய கோணங்களின்‌ பெறுமானங்கள்‌ முறையே 





C 30°. 15° தடா 130° (2) 30°, 15°, 80°, 120° 
(3) 60°, 30°, 75°, 120° (4) 60°. 45°, 65°, 150° 

2. இரண்டு குவியங்களைக்‌ (focuses) கொண்ட கேத்திரகணிதத்‌ தளவுரு 
(1) வட்டம்‌ (2) முட்டையுருவான வட்டம்‌ 
(3) பரவளைவு (4) நீள்வளையம்‌ 


3. நான்கு விற்கள்‌ A,B,C,D எனக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன. அவை தொடர்பான சில கூற்றுகள்‌ 
வருமாறு: 
P - எல்லா விற்களுக்குமான மையம்‌ ஒன்றாகும்‌. 
0 - விற்களுக்குத்‌ தனித்தனியே நான்கு மையங்கள்‌ உள்ளன. 
R ஆரைகள்‌ சமமானவையாகும்‌. 
S ஆரைகள்‌ சமமற்றவையாகும்‌. 


T - விற்கள்‌ ஒன்றுக்கொன்று சமாந்தரமானவையாகும்‌. 
இவற்றுள்‌ சரியானவை 4 B 
(1) P,Q0,R ஆகியன மாத்திரம்‌ (2) P,5,1 ஆகியன மாத்திரம்‌ E: 
(3) Q,R,T ஆகியன மாத்திரம்‌ (4) 0.5.1! ஆகியன மாத்திரம்‌ D 
[பக்‌. 2 ஜப்‌ பார்க்க 
89, - வடிவமைப்பும்‌. இயந்திரவியல்‌ தொழினுட்பமும்‌. (புள்ளி வழங்கும்‌. திட்டம்‌) - ௧. பொ. த (சா. த). பரீட்சை. - 2019. இறுதி திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. = 8 - 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


சகர UZ BO ௩௩ 










. இங்கு கூம்பொன்றின்‌ இருபரிமாண உரு காட்டப்பட்டூுள்ளது. இது மத்திய 
புள்ளிக்குச்‌ சாய்வாக X, - X, எனும்‌ தளத்தினால்‌ இருகூறிடப்பட்டுள்ளது. 
இருகூறிடப்படும்‌ கோட்டுக்கு மேலே உள்ள பகுதி அகற்றப்பட்டு கூம்பின்‌ 
முப்பரிமாண வடிவத்தை நோக்கி மத்திய அச்சினூடாக அவதானிக்கும்போது 
தோன்றும்‌ மேற்றள வடிவம்‌ 
(1) வட்டமாகும்‌. (2) முட்டையுருவான வட்டமாகும்‌. X 
(3) நீள்வளையமாகும்‌. (4) பரவளைவாகும்‌. 





5. A,B,C ஆகிய மூன்று பக்கங்களின்‌ நீளங்கள்‌ மில்லிமீற்றரில்‌ பின்வரும்‌ அட்டவணையில்‌ தனித்தனியே 
தரப்பட்டுள்ளன. இந்தத்‌ தரவுகளுக்கு அமைய முக்கோணியொன்றை நிருமாணிக்கத்தக்க தரவுகளைக்‌ 
கொண்ட தெரிவு எது? 





6. பெட்டியொன்றின்‌ முப்பரிமாணத்‌ தோற்றம்‌ உரு 1 இலும்‌ அப்பெட்டியின்‌ விரியல்‌ உரு 2 இலும்‌ 
காட்டப்பட்டுள்ளன. 








ச] 








U 
உரு 1 
விரியலிலுள்ள தளவுருக்களில்‌ உரு 1 உடன்‌ பொருந்தாத தளவுருவைக்‌ குறிப்பிடும்‌ எழுத்தைத்‌ தெரிவுசெய்க. 
(1) P (2) 0 (3) R (4) T 


7. வலு ஊடுகடத்தலுக்காகப்‌ பயன்படூத்தப்பட்டுள்ள பற்சில்லுத்‌ தொகுதியொன்றின்‌ செலுத்துகைப்‌ 
பற்சில்லிலுள்ள பற்களின்‌ எண்ணிக்கை 108 ஆகும்‌. செலுத்தற்‌ பற்சில்லிலுள்ள பற்களின்‌ எண்ணிக்கை 
18 ஆகும்‌. இந்தப்‌ பற்சில்லுத்‌ தொகுதியின்‌ கியர்‌ விகிதம்‌ யாது? 
(1) 1:0.17 (2) 1:6 (3) 1:12 (4) 1: 648 


8. பொறிகளில்‌ பல்வேறு இயக்க வகைகள்‌ பயன்படுத்தப்படும்‌. புள்ளியொன்று பற்றி இரண்டு திசைகளிலும்‌ 
நடைபெறும்‌ ஊசலாடல்‌ எவ்வகை இயக்கமெனக்‌ குறிப்பிடப்படும்‌? 








(1) முன்பின்னாகு இயக்கம்‌ (2) நேர்கோட்டு இயக்கம்‌ 
(3) சுழற்சி இயக்கம்‌ (4) அலைவு இயக்கம்‌ 
9. மென்பற்றாசு பிடித்தலுக்குத்‌ தேவையான உபகரணமான பற்றாசுக்‌ கோலின்‌ முனை எந்த உலோகத்தினால்‌ 
தயாரிக்கப்பட்டுள்ளது? 
(1) பித்தளை (2) செம்பு (3) அலுமினியம்‌ (4) மென்னுருக்கு 


10. பின்வருவன, வாயுக்‌ காய்ச்சியிணைத்தல்‌ முறையில்‌ மேற்கொள்ளப்படும்‌ வேலை நிறைவுற்ற பின்னர்‌ 
ஓட்சி ௮சற்றலீன்‌ சூளினை அணைக்கும்போது பின்பற்ற வேண்டிய சில படிமுறைகளாகும்‌. 
A - ஓட்சிசன்‌ வால்வை மூடுதல்‌ 
B - இரண்டு அழுக்கச்‌ சீராக்கிகளிலும்‌ காணப்படும்‌ வாயுவை விடூவித்தல்‌ 
C - சிலிண்டர்களின்‌ வால்வுகளை மூடுதல்‌ 
D - சூளிலுள்ள அசற்றலீன்‌ வால்வை மூடுதல்‌ 
மேற்குறித்த படிமுறைகள்‌ பின்பற்றப்பட வேண்டிய ஒழுங்குமுறையைக்‌ கொண்ட தெரிவு எது? 
(1) A,C,B,D (2) B,A,D,C (3) C,A,B,D (4) D,A,C,B 


luS. 3 ஜப்‌ பார்க்க 


89. - வடிவமைப்பும்‌. இயந்திரவியல்‌ தொழினுட்பமும்‌ (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) - ௧. பொ. த (சா. த). பரீட்சை. - 2019. இறுதி திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன.. = 9 - 
Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


11. 


12. 





15. 


16. 





13. 


17. 


18. 


19. 


20. 


வார்ப்புக்‌ கைத்தொழிலுக்கு மிகப்‌ பொருத்தமான உலோகம்‌ எது? 
(1) மென்னுருக்கு (2) செம்பு (3) சீனச்சட்டி (4) தேனிரும்பு 


மென்னுருக்குத்‌ தகட்டினால்‌ தயாரிக்கப்பட்ட பொருளொன்றை முடிப்புச்‌ செய்யும்போது, வர்ணம்‌ பூசுவதற்கு 
முன்னர்‌ பொருளின்‌ புற மேற்பரப்பை ஒப்பமாக்குவதற்கு 'மக்கு' (Putty), “பிறைமர்‌' (Primer) ஆகியன 
பயன்படூத்தப்பட்டு மணற்‌ கடதாசியினால்‌ உரோஞ்சப்படும்‌. இதற்காகப்‌ பயன்படுத்தப்படூம்‌ மணற்‌ கடதாசியின்‌ 
குறியீட்டு இலக்கம்‌ பின்வரும்‌ எந்த வீச்சில்‌ அடங்கியுள்ளது? 

(1) 80-100 (2) 100-120 (3) 150-300 (4) 320-400 


பின்வருவனவற்றுள்‌ அதிக தடிப்புடைய உலோகக்‌ குற்றி, உலோகக்‌ கோல்‌. உலோகக்‌ குழாய்‌, உலோகக்‌ 
கம்பி ஆகியவற்றை வெட்டும்போது பயன்படுத்தப்பட வேண்டிய கருவி எது? 
(1) பிளிந்துச்‌ சாணைக்‌ கல்‌ (2) வாங்கு கொய்கருவி 
(3) உலோகமரியும்‌ வாள்‌ (4) தட்டை வெட்டிரும்பு 


. இரும்பு தயாரிப்புக்கென முதற்கட்டத்தில்‌ பயன்படுத்தப்படும்‌ மூலப்பொருட்கள்‌ யாவை? 


(1) சுண்ணாம்புக்கல்‌, இரும்புத்தாது, நிலக்கரி 
(2) சுண்ணாம்புக்கல்‌, விறகுக்கரி. காரீயம்‌ 

(3) சுண்ணாம்புக்கல்‌, காரியம்‌, இரும்புத்தாது 

(4) சுண்ணாம்புக்கல்‌. தீச்செங்கட்டி, இரும்புத்தாது 


பிடிச்சிராவியின்‌ உடற்‌ பகுதியைத்‌ தயாரிக்கும்போது பிரதானமாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ நுட்பமுறை யாது? 
(1) அராவுதல்‌ (2) வெட்டிரும்பினால்‌ பிசிர்‌ நீக்கல்‌ 
(3) வார்ப்புச்‌ செய்தல்‌ (4) செஞ்சூடாக்கித்‌ தகர்த்தல்‌ 


பொறிமுறைத்‌ தொழினுட்பவியலில்‌ பயன்படுத்தப்படும்‌ உபகரணமொன்று உருவில்‌ காட்டப்பட்டூள்ளது. 
இது எப்பெயரினால்‌ அழைக்கப்படும்‌? ae 

(1) கூர்முனைக்‌ குறடு 
(2) புனல்‌ கழு 

(3) வைர வெட்டிரும்பு 
(4) பட்டடை 





மிக மெல்லிய தகடொன்றின்‌ தடிப்பை துல்லியமாக அளவிடப்‌ பொருத்தமான அளவீட்டு உபகரணம்‌ எது? 
(1) வேணியர்‌ இடுக்கிமான்‌ (2) வில்‌ இடுக்கிமானி 
(3) உருக்கு அடிமட்டம்‌ (4) நுண்மானித்‌ திருகுக்கணிச்சி 


வெப்பமாக்கும்போது திண்மம்‌ திரவமாக மாறும்‌ வெப்பநிலை உருகுநிலை எனப்படும்‌. குறைந்த 
உருகுநிலையைக்‌ கொண்ட உலோகத்திலிருந்து அதிக உருகுநிலையைக்‌ கொண்ட உலோகம்‌ வரை 
முறையே உலோக வகைகள்‌ குறிப்பிடப்பட்டுள்ள தெரிவு எது? 

(1) ஈயம்‌, நாகம்‌, செம்பு, தங்கிதன்‌ (2) செம்பு, தங்கிதன்‌, ஈயம்‌, நாகம்‌ 

(3) நாகம்‌, செம்பு, தங்கிதன்‌, ஈயம்‌ (4) தங்கிதன்‌. செம்பு, நாகம்‌, ஈயம்‌ 


தறைதலின்போது தறையாணி. குண்டுத்தலைச்‌ சுத்தியல்‌ ஆகியன தேவையான கூறுகளெனக்‌ கருதப்படுவது 
பொதுவானதாகும்‌. எனினும்‌, சுத்தியல்‌ இன்றிப்‌ பயன்படுத்தக்கூடிய தறையாணி வகை யாது? 

(1) தட்டைத்தலை தறையாணி (2) பொப்‌ தறையாணி 
(3) மெலிதமர்‌ தறையாணி (4) கிண்ணத்தலை தறையாணி 





£16 SWG அளவுடைய மென்னுருக்குத்‌ தகட்டினை வெட்டுவதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ வெட்டிரும்பின்‌ 
முனையின்‌ கோணத்தின்‌ பெறுமானம்‌ எவ்வளவு? 
(1) 30 (2) 45° (3) 55° (4) 60° 





89. - வடிவமைப்பும்‌ இயந்திரவியல்‌ தொழினுட்பமும்‌ (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) - ௧. பொ. த (சா. த). பரீட்சை. - 2019. இறுதி திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன.. 


hik 4 ப்‌ பார்க்க 


Download Past Papers at : www.freebooks.|k 





- 10 - 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


OL/2019/89-T-I, IL Dab: 





21. தீயணைப்பு உபகரணங்களைத்‌ தயாராக வைத்திருத்தல்‌, நியம தொழிற்சாலையொன்றின்‌ இயல்பாகும்‌. 
எவ்வகையான தீயணைப்பானுக்கென 'நீலநிறம்‌' பயன்படூத்தப்படுகிறது? 
(1) உலர்‌ இரசாயனத்‌ தியணைப்பான்‌ (2) காபனீரொட்சைட்டு வகைத்‌ தீயணைப்பான்‌ 
(3) நுரைத்‌ தீபணைப்பான்‌ (4) நீர்த்‌ தியணைப்பான்‌ 


22. பின்வருவனவற்றுள்‌ மெல்லிய வெள்ளீயத்‌ தகடூகளினால்‌ ஆக்கப்பட்ட பொருளொன்றின்‌ பொருத்தினை 
மென்பற்றாசு பிடித்தல்‌ மூலம்‌ இணைப்பதற்குப்‌ பயன்படூத்தப்படும்‌ பாய வகை எது? 
(1) garm ஐதரோகுளோரிக்கமிலம்‌ 
(2) நாகக்‌ குளோரைட்டுக்‌ கரைசல்‌ 
(3) நுண்ணியதாகத்‌ தயார்செய்யப்பட்ட குங்கிலியத்தூள்‌ 
(4) ஐதான சல்பூரிக்கமிலம்‌ 


23. 5mm தடிப்பைக்‌ கொண்ட மென்னுருக்குத்‌ தகட்டிலிருந்து உருவில்‌ காட்டப்பட்டவாறு 
நான்கு இயக்க வழங்கிகளைக்‌ கொண்ட பொறிமுறைச்‌ சாதனமொன்றைத்‌ 
தயாரிப்பதற்குத்‌ தேவையான கருவிகள்‌, உபகரணங்கள்‌ ஆகியவற்றைக்‌ கொண்ட 
தெரிவு எது? 

(1) சதுர அரம்‌. அரைவட்ட அரம்‌, துறப்பணம்‌. உலோகமரியும்‌ வாள்‌ 
(2) சதுர அரம்‌, முக்கோண அரம்‌, துறப்பணம்‌. உலோகமரியும்‌ வாள்‌ 
(3) சதுர அரம்‌. தட்டை அரம்‌. உலோகமரியும்‌ வாள்‌. துறப்பணம்‌ 
(4) சதுர அரம்‌. வட்ட அரம்‌, துறப்பணம்‌, வெட்டூளி 





24. இரண்டு தகடுகளைத்‌ தறைதல்‌ மூலம்‌ இணைக்கும்போது பொருத்தமான தறையாணியின்‌ விட்டத்தைக்‌ 
கணிப்பதற்குப்‌ பயன்படூத்தப்படும்‌ எண்கணிதச்‌ சூத்திரம்‌ யாது? 
தறையாணியின்‌ விட்டம்‌ D எனவும்‌ தகட்டின்‌ தடிப்பு t எனவும்‌ கொள்க. 


=4 = 3 நம்‌ 7 
(1) D=2xt (2) D 15 xt (3) D=15 xt (4) D=15xt 





25. பின்வருவனவற்றுள்‌ 26 SWG (.5 mm) மென்னுருக்குத்‌ தகட்டின்‌ மீது குறிக்கப்பட்டுள்ள நேர்கோட்டின்‌ வழியே 
வெட்டி வேறாக்கிக்‌ கொள்வதற்கெனப்‌ பயன்படுத்த வேண்டிய வெட்டும்‌ கருவி யாது? 
(1) வாங்கு கொய்கருவி (2) உலோகமரியும்‌ வாள்‌ 
(3) தட்டை வெட்டிரும்பு (4) நேரிய தகட்டூக்‌ கத்தரிக்கோல்‌ 


26. தீ ஏற்பட அத்தியாவசியமாக அமையும்‌ கூறுகள்‌ மூன்றையும்‌ கொண்ட தெரிவு எது? 
(1) தீப்பற்றக்கூடிய பதார்த்தம்‌, ஒட்சிசன்‌, வெப்பம்‌ 
(2) எரிபொருள்‌, வளி, தீப்பற்றக்கூடிய பதார்த்தம்‌ 
(3) தீப்பற்றக்கூடிய பதார்த்தம்‌, எண்ணெய்‌, ஒட்சிசன்‌ 
(4) சூரிய ஒளி, தீப்பற்றக்கூடிய பதார்த்தம்‌, காற்று 


27. பித்தளை உலோகத்தைத்‌ தயாரிப்பதற்குக்‌ கலக்கப்படும்‌ இரண்டு வகை உலோகங்களும்‌ யாவை? 

(1) செம்பும்‌ ஈயமும்‌ (2) செம்பும்‌ நாகமும்‌ 

(3) செம்பும்‌ வெள்ளீயமும்‌ (4) செம்பும்‌ அலுமினியமும்‌ 
28. நெகிழுமை, வாட்டற்றகவு, வன்மை, தனித்துவமான நிறம்‌ ஆகிய இயல்புகளைக்‌ கொண்ட பதார்த்தம்‌ எது? 
(1) உலோகம்‌ (2) பிளாத்திக்கு (3) அரிமரம்‌ (4) இறப்பர்‌ 





29. பின்வருவனவற்றுள்‌ தகனத்துக்கு உதவும்‌ நிறமற்ற, நச்சுத்தன்மையற்ற. காய்ச்சியிணைக்கும்‌ கைத்தொழிலில்‌ 
பயன்படூத்தப்படும்‌ வாயு எது? 
(1) காபனீரொட்சைட்டு (2) நைதரசன்‌ (3) ஒட்சிசன்‌ (4) அசெற்றலீன்‌ 


30. கல்வனைசுப்படுத்தப்பட்ட இரும்புத்‌ தகட்டின்‌ பிரதான அனுகூலம்‌ யாது? 
(1) வர்ணம்‌ பூசக்கூடிய தன்மை (2) துருப்பிடிக்காத தன்மை 
(3) இலகுவாகத்‌ தறையக்கூடிய தன்மை (4) காய்ச்சியிணைக்கக்கூடிய தன்மை 





[பக்‌. 5 ஐப்‌ பார்க்க 


89, - வடிவமைப்பும்‌. இயந்திரவியல்‌ தொழினுட்பமும்‌ (புள்ளி வழங்கும்‌. திட்டம்‌) - ௧. பொ. த (சா. த). பரீட்சை. - 2019. இறுதி திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. = 11 - 
Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


OL/2019/89-T-I, I -5- 







































31. நான்கு அடிப்புப்‌ பெற்றோல்‌ எஞ்சினில்‌ வால்வுகளைத்‌ திறப்பதற்கு, முன்பின்னாகு இயக்கத்தை வழங்கும்‌ 
தொழிற்பாடு பிரதானமாக மேற்கொள்ளப்படூவது, என்ஜினின்‌ 
(1) வால்வு வில்லின்‌ மூலமாகும்‌. (2) தள்ளுகோலின்‌ மூலமாகும்‌. 
(3) உந்தாடிப்‌ புயத்தின்‌ மூலமாகும்‌. (4) இயக்கவழங்கிக்‌ கோலின்‌ மூலமாகும்‌. 


32. நெம்புகள்‌, வடங்கள்‌ ஆகியவற்றின்‌ பயன்பாட்டுடன்‌ செயற்படும்‌ வாகனத்‌ தடுப்பு முறைமை எது? 
(1) வெற்றிடத்‌ தடுப்பு முறைமை (2) பொறிமுறைத்‌ தடுப்பு முறைமை 
(3) நீரியற்‌ தடுப்பு முறைமை (4) மிகை அமுக்க வளித்‌ தடுப்பு முறைமை 


33. பெற்றோல்‌ வாகனத்தின்‌ எரிபற்றற்‌ தொகுதியிலுள்ள கொள்ளளவியின்‌ (condensor) பணி யாது? 
(1) தீப்பொறிச்‌ செருகியில்‌ எரிவு ஏற்படலைக்‌ குறைத்தல்‌ 
(2) மிகை வோல்ற்றளவைக்‌ கட்டுப்படுத்தல்‌ 
(3) தொடுப்பகற்றி முனைகள்‌ எரிவதைக்‌ குறைத்தல்‌ 
(4) மின்கலம்‌ மின்னிறக்கப்படலைக்‌ குறைத்தல்‌ 


34. தனிச்‌ சிலிண்டரைக்‌ கொண்ட ஈரடிப்புப்‌ பெற்றோல்‌ எஞ்சினில்‌ இரண்டு வலு அடிப்புகளுக்கு இடையிலான 
இடைவெளி எத்தனை பாகையாகும்‌? 
(1) 90 (2) 180° (3) 360° (4) 720° 


35. புதிய வாகன எஞ்சினில்‌ முதன்முதலில்‌ உராய்வுநீக்கி எண்ணெய்‌, எண்ணெய்‌ வடி ஆகியவற்றை வாகனம்‌ 
எவ்வளவு தூரம்‌ ஓடிய பின்னர்‌ மாற்றீடு செய்ய வேண்டும்‌? 
(1) 600 km (2) 700 km (3) 750 km (4) 800 km 


36. மோட்டார்‌ சைக்கிளின்‌ செலுத்துகைச்‌ சங்கிலியைச்‌ செப்பஞ்‌ செய்யும்போது, சங்கிலி கொண்டிருக்க 
வேண்டிய சுயாதீன இளக்கம்‌' எவ்வளவாகும்‌? 


(1) 5mm- 10mm (2) 12 mm- 18 mm (3) 15 mm — 20 mm (4) 15 mm-25 mm 
37. உருவில்‌ காட்டப்பட்டுள்ள வலு ஊடுகடத்தல்‌ சாதனம்‌ யாது? Co 

(1) தரங்குப்‌ பற்சில்லு நை 

(2) இரட்டைச்‌ சுருளிப்‌ பற்சில்லு u 

(3) சர்ப்பப்‌ பற்சில்லு Gui S 

(4) ஓடூசட்டமும்‌ பற்சில்லும்‌ ம 


38. மோட்டார்‌ சைக்கிளொன்றின்‌ தலைமை விளக்கின்‌ வெளிச்சம்‌ மிகக்‌ கடுமையாக உள்ளமை 
அவதானிக்கப்பட்டது. மேலும்‌. அடிக்கடி மின்குமிழ்‌ எரிந்து போவதும்‌ நிகழ்ந்தது. இந்நிலைமைக்குரிய 
அண்மித்த காரணம்‌ யாது? 

(1) மக்கினற்றோவின்‌ மின்பிறப்பாக்கல்‌ அதிகரித்திருத்தல்‌ 
(2) மின்கலத்தின்‌ வயர்த்தொடுப்பு அறுந்திருத்தல்‌ 

(3) மின்கலம்‌ அதிகளவில்‌ மின்னேற்றஞ்‌ செய்யப்பட்டிருத்தல்‌ 
(4) இரவு நேரத்தில்‌ அதிக வேகத்தில்‌ செலுத்துதல்‌ 


39. வாகன எஞ்சினைத்‌ தொடக்குவதற்கு முன்னர்‌ உராய்வுநீக்கி எண்ணெய்‌ மட்டத்தைப்‌ பரீட்சிப்பது சிறந்த 
சாரதியொருவரின்‌ பண்பாகும்‌. குறித்தவொருநாள்‌. முதலில்‌ எஞ்சினைத்‌ தொடக்கி நிறுத்திய பின்னர்‌, 
உராய்வுநீக்கி எண்ணெய்‌ மட்டம்‌ பரீட்சிக்கப்பட்டபோது சரியான தரவு கிடைக்கப்பெறவில்லை. அதற்கான 
காரணம்‌ யாது? 

(1) உராய்வுநீக்கி எண்ணெய்‌ சூடாகும்போது கனவளவு மாற்றமடைதல்‌ 

(2) எண்ணெய்‌ வழிகளில்‌ உராய்வுநீக்கி எண்ணெயின்‌ ஒருபகுதி தேங்கியிருத்தல்‌ 
(3) எண்ணெய்‌ வடியினுள்‌ எண்ணெய்‌ தேங்கியிருத்தல்‌ 

(4) எண்ணெய்‌ சூடாகும்போது உராய்வுநீக்கி எண்ணெயின்‌ பாகுநிலை மாறுபடல்‌ 





40. நவீன மோட்டார்‌ வாகனங்களில்‌ பயன்படுத்தப்பட்டூுள்ள மிக வினைத்திறனான குளிர்த்தல்‌ முறைமை எது? 
(1) வெப்ப இறைகுழாய்‌ சுற்றோட்ட முறை 
(2) ஊதியுடன்‌ கூடிய வளிக்‌ குளிர்த்தல்‌ முறை 

(3) ஊதி அற்ற வளிக்‌ குளிர்த்தல்‌ முறை 

(4) வலிந்து ஊட்டல்‌ சுற்றோட்ட முறை 


1பக்‌. 6 ஜப்‌ பார்க்க 


89. - வடிவமைப்பும்‌. இயந்திரவியல்‌ தொழினுட்பமும்‌ (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) - ௧. பொ. த (சா. த). பரீட்சை. - 2019. இறுதி திருத்தங்கள்‌. உள்ளடக்கப்படவுள்ளன. - 12 - 
Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


இ Como Seo 6660ஐ6 5 : Soen : 
இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ ! அந்தரங்கமானது i 


@.@659.03. (85௦.6) லம - 2019 
அ க.பொ.த (சா.தர)ப்‌ பரீட்சை - 2019 அகட்ட. 


Bess ஐ தகம்‌ வடிவமைப்பும்‌ இயந்திரத்‌ தொழினுட்பவியலும்‌ 
பாட இலக்கம்‌ பாடம்‌ 


I sacs - 8௫5 
1 பத்திரம்‌ - விடைகள்‌ 


BEM Goma BERG goma BED கலை BERIT som 
விடை இல. விடை இல. விடை இல. விடை இல. 














Sods coeeeds லீ 86௧௦௧௦ CRA DB 
விசேட அறிவுறுத்தல்‌ | ஒரு சரியான விடைக்கு புள்ளி வீதம்‌ 
இல ens / மொத்தப்‌ புள்ளிகள்‌ OLX 40 = 40 


sam Hegonk MoD o8& NOC EAC graan இருடி CH aiQED ஐமீ. 
கீழ்‌ குறிப்பிடப்பட்டிருக்கும்‌ உதாரணத்திற்கு அமைய பல்தேர்வு வினாக்களுக்குரிய புள்ளிகளை பல்தேர்வு 
வினாப்பத்திரத்தின்‌ இறுதியில்‌ பதிக. 


I oped இல்‌ ene 25 


BOGE EERO 656509 
பத்திரம்‌ I இன்‌ மொத்தப்புள்ளி 


சரியான விடைகளின்‌ தொகை 





89, - வடிவமைப்பும்‌. இயந்திரவியல்‌ தொழினுட்பமும்‌ (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) - ௧. பொ. த (சா. த). பரீட்சை. - 2019. இறுதி திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. s 13 - 
Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


01) 


02) 


03) 


04) 


05) 


06) 


07) 


(ii) 


(i) 
(ii) 
(iii) 


பகுதி ॥ ன்‌ குறிக்கோள்கள்‌ 


சமவளவெரிய உருவின்‌ 

° அம்புக்குறி A யை முன்னிலைத்‌ தோற்றத்தை வரைவர்‌ 
° அம்புக்குறி B யை பக்கத்‌ தோற்றத்தை வரைவர்‌ 

° அம்புக்குறி C யை கிடைத்‌ தோற்றத்தை வரைவர்‌ 


சமனான ஆறையுடைய வட்டங்களுக்கு புறத்‌ தொடலியை வரைவர்‌. 


அகத்தகன என்ஜினில்‌ உருவாகும்‌ வெப்பத்தை வெளியேற்றும்‌ முறைகளைக்‌ 
கூறுவர்‌. 

என்ஜினில்‌ நீர்ப்பம்பி அச்சுக்கு இன்மையில்‌ நீர்‌ கசிவதன்‌ காரணத்தை 
இனங்கண்டு நிவர்த்தி செய்வர்‌. 

கதிர்த்தியின்‌ தொழிற்பாட்டை விளக்குவர்‌. 


சட்டகத்தின்‌ வரிப்படத்தை வரைவர்‌. 

சட்டகத்துக்கு தேவையான பொருட்களை பட்டியல்படுத்துவர்‌ 

சட்டகத்தின்‌ பகுதிகயை ஒருங்கு சேர்க்கும்‌ முறை, மற்றும்‌ சட்டகத்தை சுவரில்‌ 
பொருத்தும்‌ விதத்தை விளக்குவர்‌. 


வலு என்பதை வரைவிளக்கனப்படுத்துவர்‌. 
வலு ஊடுகடத்தும்‌ சந்தர்ப்பங்களை கூறுவர்‌. 
பற்சில்லு வகைகளை குறிப்பிட்டு படங்களை வரையவர்‌. 


உலோகப்‌ பொருட்களை ஒட்சியேற்றத்திற்கு உற்படூத்துவால்‌ ஏற்படும்‌ 
நன்மைகளைக்‌ கூறுவர்‌. 

உருக்கிலான பொருட்களை முடிப்பு செய்வதற்கு முன்னர்‌ குறுகிய காலத்திற்கு 
பாதுகாப்பாக பயன்படுத்தும்‌ முறைகளைக்‌ கூறுவர்‌. 

உலோகங்களை வர்ணம்‌ பூசுவதறகுப்‌ பயன்படுத்தப்படும்‌ இரசாயண 
பொருட்களைக்‌ கூறுவர்‌. வர்ணம்‌ பூசும்‌ முறைகளையும்‌ கூறுவர்‌. 


வார்ப்பு மூலம்‌ உருவாக்கப்படும்‌ பொருட்களை முடிப்பு செய்யும்‌ முறைகளைக்‌ 
கூறுவர்‌. 

வார்ப்பு மூலம்‌ உற்பத்தி செய்யப்படும்‌ பொருட்களில்‌ காணப்படும்‌ 
குறைபாடுகளைக்‌ கூறுவர்‌. 

11 ல்‌ குறிப்பிட்ட குறைகளை நிவர்த்தி செய்யும்‌ முறைகளை விளக்குவர்‌ 


NVQ பாடநெறி மதிப்பீட்டு அதிகாரிகள்‌ பதிவு செய்து கொள்ளும்‌ நிறுவகத்தைக்‌ 
கூறுவர்‌. 

தனியார்‌ நிறுவனத்தில்‌ கல்விகற்கும்‌ ஒருவர்‌ அந்நிறுவனம்‌ குறித்து கருத்திற்‌ 
கொள்ள வேண்டிய விடயங்களை கூறுவர்‌. 

RPL என்றால்‌ என்ன என்பதனை விளக்குவர்‌. 


89, - வடிவமைப்பும்‌ இயந்திரவியல்‌ தொழினுட்பமும்‌. (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) - ௧. பொ. த (சா. த), பரீட்சை. - 2019. இறுதி திருத்தங்கள்‌. உள்ளடக்கப்படவுள்ளன. $ 14 - 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 








































































































வினா i ; மொத்தப்‌ 
இல பிரிவு | விடைக்‌ குறிப்பு புள்ளி புள்ளி 
(1) முன்னிலைத்‌ தோற்றம்‌, பக்கத்‌ தோற்றம்‌, கிடைப்படம்‌ 15 
01 20 
(ii) சமனான இரு வட்டங்களுக்கு புறத்‌ தொடலி 5 
02 (i) என்ஜினில்‌ வெப்பத்தை வெளிறேறும்‌ முறைகள்‌ - 2 2 
(ii) நீர்ப்‌ பம்பில்‌ ஏற்படும்‌ பழுது, திருத்தும்‌ நடவடிக்கை 2 10 
(iii) கதிர்த்தியின்‌ தொழிற்பாடு 6 
(1) சட்டக வரிப்படம்‌ 2 
(iii) சட்டகத்தை ஒருங்கு சேர்க்கும்‌ முறை — சுவரில்‌ பொருத்தும்‌ 6 
முறை 
(1) வலு - வரைவிளக்கணம்‌ 2 
04 (ii) வலு ஊடுகடத்தல்‌ நிகழும்‌ சந்தர்ப்பம்‌ - 4 2 
(iii) பற்சில்லுகளின்‌ 3 பெயர்‌, வரிப்படம்‌ 6 
(1) ஓட்சியேற்றம்‌ செய்வதன்‌ அனுகூலங்கள்‌ - 4 3 
05 r: உருக்கினாவான பொருட்களை முடிப்பு செய்ய முன்னர்‌ 4 
(ii) பாதுகாப்பாக பயன்படுத்தும்‌ முறை 
(iii) இரசாயண பதார்த்தம்‌ - 3, வர்ணம்‌ பூசும்‌ முறை — 3 6 
(1) வார்ப்பு செய்த பொருட்களை முடிப்பு செய்யும்‌ படிமுறைகள்‌ - 4 3 
ii வார்ப்பு செய்யப்பட்ட பொருட்களில்‌ காணப்படும்‌ குறைபாடுகள்‌ - 3 
06 ii ளி 3 
(iii) குறைபாடுகளை தவிர்ந்து கொள்ளும்‌ முறை சுருக்கமாக 4 
(i) NVQ மதிப்பீட்டு அதிகாரிகள்‌ தம்மை பதிவு செய்துகொள்ளும்‌ 2 
இடம்‌ 
07 a தனியார்‌ தொழில்‌ கல்வி நிறுவணங்கள்‌ தொடர்பாக கருத்திற்‌ 3 
(ii) கொள்ள வேண்டிய விடயங்கள்‌ 
(iii) RPL முறை பற்றிய விளக்கம்‌ 5 
89, - வடிவமைப்பும்‌. இயந்திரவியல்‌ தொழினுட்பமும்‌. (புள்ளி வழங்கும்‌. திட்டம்‌) - ௧. பொ. த (சா. த), பரீட்சை. - 2019. இறுதி திருத்தங்கள்‌. உள்ளடக்கப்படவுள்ளன. $ 15 - 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 











1. (i) திண்மமொன்றின்‌ சமவளவுத்‌ தோற்றம்‌ பின்வரும்‌ உருவில்‌ காட்டப்பட்டூள்ளது. 











4 
a 


(எல்லா அளவீடுகளும்‌ mm இலாகும்‌.) 


மேற்குறித்த சமவளவு உருவிற்கேற்ப, 
அம்புக்குறி & இன்‌ திசையில்‌ முன்னிலைத்‌ தோற்றத்தையும்‌ 
அம்புக்குறி B இன்‌ திசையில்‌ பக்கத்‌ தோற்றத்தையும்‌ 
அம்புக்குறி C இன்‌ திசையில்‌ திட்டப்படத்தையும்‌ 


செங்குத்தெறியக்‌ கோட்பாட்டின்‌ மூன்றாம்‌ கோண முறைக்கமைய வரைக. பயன்படுத்தப்பட வேண்டிய 
அளவிடை 1:1 ஆகும்‌. 





(ii) மையங்களுக்கிடையிலான தூரம்‌ 100 mm gub 25 mm வீதம்‌ ஆரைகளையும்‌ கொண்ட இரண்டூ 


வட்டங்களை வரைந்து, அவற்றுக்குப்‌ பொதுவான புறத்தொடலியொன்றை வரைக. 


89 - வடிவமைப்பும்‌. இயந்திரவியல்‌ தொழினுட்பமும்‌. (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) - ௧. பொ. த (சா. த). பரீட்சை. - 2019. இறுதி திருத்தங்கள்‌. உள்ளடக்கப்படவுள்ளன. s 16 - 
Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


(i) 





30 . 2௦ 30 10 | (௦ | 


பக்கத்‌ தோற்றம்‌ (B) முன்னிலத்‌ தோற்றம்‌ (A) 


உ முன்னிலத்‌ தோற்றம 





S அறை வட்டத்துக்குறிய மையக்‌ கோடு - 01 புள்ளி 
** அறை வட்டம்‌ - 01 புள்ளி 
“& நிலைக்குத்துக்‌ கோடு - 01 புள்ளி 
* சுற்றுக்‌ கோடு - 01 புள்ளி 
மொத்தம்‌ - 04 புள்ளிகள்‌ 
உ பக்கத்‌ தோற்றம்‌ 
>% மறைந்த பகுதியை புள்ளிக்‌ கோட்டால்‌ கட்டுதல்‌ - 01 புள்ளி 
** சுற்றுக்‌ கோடு - 01 புள்ளி 
“& நிலைக்குத்துக்‌ கோடு - 01 புள்ளி 
மொத்தம்‌ - 03 புள்ளிகள்‌ 
e திட்டப்‌ படம்‌ 
“& 2 மறைந்த கோடுகள்‌ - 02 புள்ளி 
** சுற்றுக்‌ கோடு - 01 புள்ளி 
மொத்தம்‌ - 03 புள்ளிகள்‌ 
* சரியான கோண முறையில்‌ வரைதல்‌ (3ம்‌ கோண முறை) - 01 புள்ளி 
> சரியான அளவிடைப்படி வரைந்திருத்தல்‌ - 01 புள்ளி 
> தோற்றங்கள்‌ பெயரிடப்பட்டிருத்தல்‌ (ABC என பெயரிடப்பட்டிருந்தாலும்‌ புள்ளி வழங்கவும்‌) 
- 01 புள்ளி 
> 3ம்‌ கோண முறை குறியீடூ காட்டப்பட்டிருத்தல்‌ - 01 புள்ளி 
> நேர்த்தி - 01 புள்ளி 
மொத்தம்‌ - 05 புள்ளிகள்‌ 
மெத்தம்‌ - 15 புள்ளிகள்‌ 
89. - வடிவமைப்பும்‌. இயந்திரவியல்‌. தொழினுட்பமும்‌ (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌), - ௧. பொ. த (சா. த) பரீட்சை - 2019, இறுதி திருத்தங்கள்‌. உள்ளடக்கப்படவுள்ளன. - 17 - 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


(ii) 





உ இரு வட்டங்களை வரைதல்‌ - 02 புள்ளிகள்‌ 
உ சேங்குத்து வரைதல்‌ i - 01 புள்ளி 
உ இரண்டாவது வட்டத்துக்குறிய வில்‌ வரைதல்‌ - 01 புள்ளி 
உ தொடலி வரைதல்‌ - 01 புள்ளி 
மொத்தம்‌ - 05 புள்ளிகள்‌ 


1 ம்‌ வினாவிற்கான புள்ளிப்‌ பகிர்வு 
பகுதிக்கு 
முன்பக்க தோற்றம்‌ 4 புள்ளிகள்‌ 
பக்கத்‌ தோற்றம்‌ புள்ளிகள்‌ 
திட்டப்படம்‌ புள்ளிகள்‌ 
பொதுவான புள்ளகள்‌ புள்ளிகள்‌ 
பகுதிக்கு புள்ளிகள்‌ 


மொத்தம்‌ 20 புள்ளிகள்‌ 





89, - வடிவமைப்பும்‌. இயந்திரவியல்‌ தொழினுட்பமும்‌. (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) - ௧. பொ. த (சா. த), பரீட்சை. - 2019. இறுதி திருத்தங்கள்‌. உள்ளடக்கப்படவுள்ளன. $ 18 - 
Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


வினா (02) 





2. எஞ்சினின்‌ தொடர்ச்சியான தொழிற்பாட்டைப்‌ பேணுவதற்கென குளிர்த்தல்‌ முறைமைகள்‌ 
பயன்படூத்தப்படுகின்றன. 


(1) அகத்தகன எஞ்சினொன்றில்‌ பிறப்பிக்கப்படும்‌ வெப்பத்தின்‌ அளவில்‌ 25% பயன்படுத்தப்படுகிறது. 
எஞ்சிய வெப்பம்‌ அகற்றப்படும்‌ முறைகள்‌ இரண்டைக்‌ குறிப்பிடுக. 

(11) எஞ்சினின்‌ நீர்பம்பியின்‌ அச்சுத்‌ தண்டுக்கு அண்மையில்‌ நீர்க்கசிவு அவதானிக்கப்பட்டது. இதற்கான 
காரணத்தைக்‌ குறிப்பிட்டு, இந்தக்‌ குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய 
நடவடிக்கை பற்றி விவரிக்குக. 

(iii) பம்புதல்முறை நீர்க்குளிர்த்தற்‌ தொகுதியைக்‌ கொண்ட எஞ்சினில்‌ கதிர்த்தியின்‌ (Radiator) 
தொழிற்பாட்டை விளக்குக. 





உ புகை வெளியேற்றல்‌ மூலம்‌. (silencer) 


உ குளிராக்கல்‌ செயற்பாடு மூலம்‌. (நீர்‌ மூலம்‌ குளிராக்கல்‌, காற்று மூலம்‌ 
குளிராக்கல்‌) 


உ உராய்வு நீக்ல்‌ மூலம்‌ 


1 சரியான விடைக்கு — 1 புள்ளி 
2 சரியான விடைகளுக்கு — 2 புள்ளி 
(2 - புள்ளிகள்‌) 
(ii) 
காரணம்‌ 
உ நீர்‌ அடைப்பு (Water seal) தேய்ந்து போயிருத்தல்‌ 
காரணம்‌ கூறப்பட்டிருப்பின்‌ - 1 புள்ளி 
குறைபாட்டை நிவர்த்தி செய்தல்‌ 
உ புதிய நீர்‌ (Water seal) அடைப்பு மாற்றுதல்‌ 
உ புதிய நீர்ப்‌ பம்பி மாற்றுதல்‌ 
போன்ற 1 விடைக்கு - 1 புள்ளி 
(2 - புள்ளிகள்‌) 


(iii) 
உ என்ஜினிலுள்ள சூடான நீர்‌ கதிர்த்தியின்‌ மேல்‌ தாங்கிக்கு வருதல்‌ 
உ நுண்ணிய துளைக்‌ குழாய்களினூடாக கீழ்‌ தாங்கிக்கு செல்லும்‌ 
உ நுண்ணிய துளைக்‌ செம்புக்‌ குழாய்‌ , அலுமீனிய தகடூகளினூடாக அமைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. 
உ அக்குழாய்களிநூடாக சூடான நீர்‌ செல்லும்‌ போது விசிரியினால்‌ 
உள்ளிலுக்கப்படும்‌ குளிரான வளி மூலம்‌ குளிராக்கப்படும்‌. 


போன்ற விளக்கம்‌ உள்ளடங்கிய பூரண விடை காணப்படின்‌ (6 புள்ளிகள்‌) 


2ம்‌ வினாவிற்கான புள்ளிப்‌ பகிர்வு 
(1) பகுதிக்கு 02 புள்ளிகள்‌ 


(ii) பகுதிக்கு 02 புள்ளிகள்‌ 
(iii) பகுதிக்கு 06 புள்ளிகள்‌ 
மொத்தம்‌ 10 புள்ளிகள்‌ 





89, - வடிவமைப்பும்‌ இயந்திரவியல்‌ தொழினுட்பமும்‌ (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) - ௧. பொ. த (சா. த), பரீட்சை. - 2019. இறுதி திருத்தங்கள்‌. உள்ளடக்கப்படவுள்ளன. $ 19 - 
Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


அஃ 120 





(i) 


(ii) 





வின 
cm நீளமான யன்னலொன்றுக்குச்‌ சாளர விதானமாக (Sunshade) உலோகத்தினாலான அலையுருத்‌ T 
தகடு இடப்பட்டுள்ள விதம்‌ உருவில்‌ காட்டப்பட்டூள்ளது. 
I (03) 
(1) இதற்குத்‌ தேவையான சட்டகத்தைத்‌ (frame) தயாரிக்க வேண்டிய விதத்தை வரிப்படமொன்றிற்‌ 
காட்டுக. 
Gi) மேலே (1) இந்குரிய சட்டகத்துக்குத்‌ தேவையான பொருட்களின்‌ பட்டியலைச்‌ சமர்ப்பிக்குக. 
Gii) சட்டகத்தின்‌ பகுதிகளை ஒருங்குசேர்க்கும்‌ முறை, சட்டகத்தைச்‌ சுவரில்‌ பொருத்தும்‌ விதம்‌ 
ஆகியவற்றை விளக்குக. 
(2 புள்ளிகள்‌) 





L” கீளம்‌ (“L” Bar) / பெட்டி கீளம்‌ (Box Bar) / இரும்பு குழாய்‌ 120X2 


உ 1” பெட்டி சட்டகம்‌ (Box bar), இரும்பு பட்டம்‌ 120%2 
உ புரியாணி / பொப்‌ தரையாணி / Hanger Bolt / கொங்கிரீட்‌ ஆணி 4”, 6” - 04 
போன்ற பொருத்தமான விடைகள்‌ காணப்படின்‌ புள்ளி வழங்கவும்‌. (2 புள்ளிகள்‌) 


(iii) 


89, - வடிவமைப்பும்‌. இயந்திரவியல்‌ தொழினுட்பமும்‌. (புள்‌ 


பொருத்தமான அளவுடைய உலைக கீளங்களை அளந்து வெட்டி எடுத்து, மடிக்கும்‌ 
இடத்தில்‌ “V” வடிவில்‌ வெட்டுதல்‌ 

புரியாணி பூட்டும்‌ இடம்‌, சுவரில்‌ பொருத்தும்‌ இடங்களை அடையாளமிட்டு துளையிடல்‌. 

“V?” வெட்டப்பட்ட அடத்தில்‌ மடித்து ஒட்டுதல்‌. 

“Box Ba” அளவுக்கேற்ப வெட்டி குறுக்காக பொருத்துதல்‌ (புரியாணி கொண்டு அல்லது 
காய்ச்சி இணைத்தல்‌ மூலம்‌) 

சுவரில்‌ அடையாளமிட்டு, துளையிடுதல்‌. 

role plug, திருகாணி / Hanger Bolt / கொங்கிரீட்‌ ஆணி போன்றவைகளைப்‌ பயன்படுத்தி 
சுவரில்‌ சட்டகத்தை பொருத்துதல்‌ 


போன்ற விடயங்களை உள்ளடக்கிய முழுமையான விடைக்கு (6 புள்ளிகள்‌) 





3 ம்‌ வினாவிற்கான புள்ளிப்‌ பகிர்வு 
(i) பகுதிக்கு 02 புள்ளிகள்‌ 
(ii) பகுதிக்கு 02 புள்ளிகள்‌ 
(ili) பகுதிக்கு 06 புள்ளிகள்‌ 

Download Past Peஇிறாத்தும்‌எல்8 புள்ளிகள்‌ 


டக்கப்படவுள்ளன. = 20 = 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


4. வேலைகளைச்‌ செய்வதற்குப்‌ பல்வேறு வகைப்பட்ட சக்திகள்‌ பயன்படுத்தப்படும்‌. 
(1) வலு என்றால்‌ என்ன? 
(11) அன்றாட நடவடிக்கைகளின்போது வலு ஊடூகடத்தல்‌ நிகழும்‌ சந்தர்ப்பங்களுக்கான உதாரணங்கள்‌ 
நான்கைக்‌ குறிப்பிடுக. 
(114) செலுத்துகை முறைக்கமைய பற்சில்லுகள்‌ (கியர்கள்‌) பல வகைப்படும்‌. அவற்றின்‌ வரிப்படங்களை 
வரைந்து, பெயரிடூக. 
வினா (04) 


(i) 
உ ஓரளகு நேராத்தில்‌ உருவாக்கப்படும்‌ சக்தியின்‌ அளவு வலு என்ப்படும்‌. 


(2 புள்ளிகள்‌) 
(ii) 
உ தையல்‌ இயந்திரம்‌ உ மோட்டார்‌ சைக்கில்‌ 
உ கைத்‌ துரப்பணம்‌ உ மர ஆலை 
உ அரிசி ஆலை உ பெகோ இயந்திரம்‌ 
உ தும்பு ஆலை உ உலவு இயந்திரம்‌ 
இவையல்லாத பொருத்தமான விடைகள்‌ காணப்பட்டினும்‌ புள்ளி வழங்கவும்‌. 
ஏதேனும்‌ 2 அல்லது 3 விடைகள்‌ - 1 புள்ளி 
ஏதேனும்‌ 4 விடைகளுக்கு - 2 புள்ளிகள்‌ 
(2 புள்ளிகள்‌) 
(iii) 
உ நேர்‌ பல்‌ பற்சில்லு உ தரங்கு பற்சில்லு 
உ சுருளிப்‌ பற்சில்லு உ amali சில்லும்‌ துணைப்‌ பொறியும்‌ 
உ இரட்டைசுருளிப்‌ பற்சில்லு உ துவாலிப்புக்‌ கோலும்‌ பற்கில்லும்‌ 





89, - வடிவமைப்பும்‌. இயந்திரவியல்‌ தொழினுட்பமும்‌. (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) - ௧. பொ. த, (சா. த), பரீட்சை - 2019, இறுதி திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. - 21- 
Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 
3 பற்சில்லுகளின்‌ பெயர்‌, 3 கை வரைபு படம்‌ காணப்படின்‌ (6 
புள்ளிகள்‌) 4 ம்‌ வினாவிற்கான புள்ளிப்‌ பகிர்வு 
|) பகுதிக்கு 02 புள்ளிகள்‌ 


( 

(ii) பகுதிக்கு 02 புள்ளிகள்‌ 

(iii) பகுதிக்கு 06 புள்ளிகள்‌ 
மொத்தம்‌ 10 புள்ளிகள்‌ 





5. உலோகத்தினாலான பொருட்களின்‌ பாதுகாப்பு, அழகியல்‌ பெறுமானம்‌ ஆகியவற்றை மேம்படுத்துவதற்குப்‌ 
பல்வேறு முறைகள்‌ பயன்படூத்தப்படுகின்றன. இதற்கெனப்‌ பயன்படுத்தப்படும்‌ மூலப்பொருட்களும்‌ மிக 
முக்கியமானவையாகும்‌. 

(1) உலோகத்தினாலான பொருட்களை “ஒட்சியேற்றத்திற்கு' உட்படுத்துவதனால்‌ கிடைக்கும்‌ 
அனுகூலங்கள்‌ மூன்றைக்‌ குறிப்பிடுக. 

(ii) உருக்கினாலான பொருட்களை முடிப்புச்செய்ய முன்னர்‌ அவற்றின்‌ மேற்பரப்பை குறுகிய காலத்துக்குப்‌ 
பாதுகாப்பதற்குப்‌ பயன்படுத்தக்கூடிய முறையியலை விவரிக்குக. 

(111) உலோகங்களை வர்ணமிடூவதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ இரசாயனப்‌ பதார்த்தங்கள்‌ மூன்றைப்‌ பெயரிட்டு, 
வர்ணம்‌ பூசுவதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ முறைகள்‌ மூன்றை விவரிக்குக. 


வினா 05 
(1) 

உ நீடித்துழைப்பு உ உலர்வான தன்மை 

உ பல்வேறு நிறங்களை பூச முடியும்‌ உ பாதுகாப்பு 

உ நீராவி படிவது தவிர்க்கப்படும்‌ உ பலபலப்பு 
1 விடைக்கு - 1 புள்ளி 
2 விடைகளுக்கு - 2 புள்ளிகள்‌ 
3 விடைகளுக்கு - 3 புள்ளிகள்‌ (3 புள்ளிகள்‌) 


(ii) உராய்வு நீக்கி எண்ணை பூசுதல்‌ 
மசகிடு களி / கிரீஸ்‌ பூசுதல்‌ 
போன்ற விடைகளுக்கு (1 புள்ளிகள்‌) 
(iii) 
உ தினர்‌. நிரமில்லா லாக்கர்‌, ப்ரைமர்‌ 
விடைக்கு 1X3 - 3 புள்ளி 
வர்ணம்‌ பூசும்‌ முறைகள்‌ 
உ தூரிகை மூலம்‌ 
உ சிவிரல்‌ மூலம்‌ (Spray Painting) 
உ மாவு படை (Powder Coating) 





விடைக்கு 1X3 - 3 புள்ளிகள்‌ 
(6 புள்ளிகள்‌) 

5 ம்‌ வினாவிற்கான புள்ளிப்‌ பகிர்வு 
(1) பகுதிக்கு 3 புள்ளிகள்‌ 
(ii) பகுதிக்கு 1 புள்ளிகள்‌ 
(iii) பகுதிக்கு 6 புள்ளிகள்‌ 

மொத்தம்‌ 10 புள்ளிகள்‌ 

89, - வடிவமைப்பும்‌. இயந்திரவியல்‌ தொழினுட்பமும்‌. (புள்ளி வழங்கும்‌. திட்டம்‌) - ௧. பொ. த (சா. த), பரீட்சை. - 2019. இறுதி திருத்தங்கள்‌. உள்ளடக்கப்படவுள்ளன. F 22 - 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


வினா 





(ii) 


(iii) 


06 


6. வார்ப்புமுறை மூலம்‌ பொருட்களை உற்பத்தி செய்தல்‌ நீண்ட வரலாற்றைக்‌ கொண்டதாகும்‌. 
(1) வார்ப்புச்‌ செய்வதன்‌ மூலம்‌ பொருட்களைத்‌ தயாரிக்கும்போது பொருட்களை முடிப்புச்‌ செ 
படிமுறைகள்‌ நான்கையும்‌ குறிப்பிடுக. 


(ii) வார்ப்புமுறை மூலம்‌ உற்பத்தி செய்யப்படும்‌ பொருட்களில்‌ காணப்படும்‌ குறைபாடுகள்‌ மூன்றை 


விவரிக்குக. 


(iii) மேலே (ii) இல்‌ குறிப்பிட்ட குறைபாடுகளைத்‌ தவிர்த்துக்‌ கொள்ளும்‌ முறைகளைச்‌ சுருக்கமாக 


விளக்குக. 


உ மணலை அகற்றுதல்‌. 

உ பிற கழிவு பதார்த்தங்களை நீக்குதல்‌. 
உ குழிகளை நிறப்புதல்‌. 

உ ஒப்பமாக்குதல்‌ 


1 படிமுறைக்கு - 1 புள்ளி 
2 படிமுறைகளுக்கு - 2 புள்ளிகள்‌ 
3 அல்லது 4 படிமுறைக்கு - 3 புள்ளிகள்‌ 
(3 
புள்ளிகள்‌) 
குறைபாடுகள்‌ 


உ மேற்பரப்பில்‌ பள்ளங்கள்‌ ஏற்படல்‌ 
உ றேபரப்பின்‌ மீது மணல்‌ ஓட்டியிருத்தல்‌ 
உ பாகங்களை கழற்ற முடியாதிருத்தல்‌ 


ய்யும்‌ 





உ எல்லாப்‌ பொருட்களும்‌ ஒரேமாதிரி இருப்பினும்‌ சிறு சிறு வேறுபாடுகள்‌ 


காணப்படல்‌ 
ஏதேனும்‌ பொருத்தமான 1 விடைக்கு 1 புள்ளி வீதம்‌ 3 புள்ளிகள்‌ 


(3 புள்ளிகள்‌) 





உ கம்பித்‌ தூரிகையினால்‌ தூய்மைபடுத்தல்‌. 
உ நவீன தொழினுட்பத்தை பயன்படுத்துதல்‌. 
உ கடைச்சல்‌ பொறியை பயன்படுத்தி ஒப்பமாக்குதல்‌. 


குறைபாடுகளை தவிர்க்கும்‌ முறைகள்‌ காணப்படின்‌ 2 புள்ளிகள்‌ 


89, - வடிவமைப்பும்‌ இயந்திரவியல்‌ தொழினுட்பமும்‌. (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) - ௧. பொ. த (சா. த), பரீட்சை. - 2019. இறுதி திருத்தங்கள்‌. உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


ல்‌ 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


வினா 07 





7. தொழிற்கல்விப்‌ பாடநெறிகளைக்‌ கற்கும்போது அதற்கெனவுள்ள வேலைவாய்ப்புகள்‌, சான்றிதழ்களின்‌ 
ஏற்புடைமை ஆகியன தொடர்பில்‌ கவனத்திற்‌ கொள்ள வேண்டும்‌. 
(1) NVQ பாடநெறியின்‌ “மதிப்பீட்டு அதிகாரிகள்‌' எந்த நிறுவனத்தில்‌ தம்மைப்‌ பதிவு செய்துகொள்ள 
(4) தனியார்‌ பயிற்சி நிறுவனமொன்றில்‌ பயிற்சிப்‌ பாடநெறியொன்றைக்‌ கற்கும்போது, குறித்த நிறுவனம்‌ 


(iii) NVQ சான்றிதழ்‌ வழங்கும்போது “RPL? எனக்‌ குறிப்பிடப்பட்டிருப்பது யாது என விளக்குக. 


விளக்கமும்‌ காணப்படின்‌ 2 புள்ளிகள்‌ 


(4 புள்ளிகள்‌) 


6 ம்‌ வினாவிற்கான புள்ளிப்‌ பகிர்வு 
(i) பகுதிக்கு 03 புள்ளிகள்‌ 

(ii) பகுதிக்கு 03 புள்ளிகள்‌ 
( 


ii) பகுதிக்கு 04 புள்ளிகள்‌ 
மொத்தம்‌ 10 புள்ளிகள்‌ 





வேண்டும்‌? 


தொடர்பாகக்‌ கவனத்திற்‌ கொள்ள வேண்டிய பிரதான விடயங்களை விவரிக்குக. 





(i) TVEC - மூன்றாம்‌ நிலை தொழில்‌ கல்வி ஆணைக்குழு 


(ii) 


(iii) 


(2 புள்ளிகள்‌) 


TVEC ல்‌ பதிவு செய்து பாடநெறி நடாத்தும்‌ தத்துவத்தை பெற்று NVQ 
சாணறிதழ்‌ வழங்கும்‌ நிறுவனமாயிருத்தல்‌ 
VES ல்‌ பதிவு செய்து பாடநெறி நடாத்தும்‌ தத்துவத்தை பெறாமல்‌ NVQ 
சாணறிதழ்‌ வழங்கும்‌ நிறுவனமாயிருத்தல்‌ 
TVES ல்‌ பதிவு செய்யாமல்‌ பாடநெறி நடாத்தும்‌ தத்துவத்தை பெறாமல்‌ 
NVQ சாணறிதழ்‌ வழங்கும்‌ நிறுவனமாயிருத்தல்‌ 
பொருத்தமான 1 விடைக்கு 1 புள்ளி வீதம்‌ - 3 புள்ளிகள 
(3 புள்ளிகள்‌) 


RPL (RECOGNITION OF PRIOR LEANING) முன்னறிவை இனங்காணுதல்‌ 
மூலம்‌ NVQ சாணறிதழ்‌ வழங்குதல்‌ 2 புள்ளிகள்‌ 


அனுபவத்தின்‌ மூலம்‌ பெறப்படும்‌ தொழில்‌ தொடர்பான தேர்ச்சி (அறிவு, 
திறன்‌, மனப்பான்மை) தேசிய நியமங்களைக்‌ காட்டும்‌ அலகிற்கேற்ப 
கருமங்களை நிறைவேற்றுவதற்கான ஆற்றல்‌ இருப்பின்‌ அது பற்றி சான்றை 
முன்வைப்பதன்‌ மூலம்‌ NVQ சான்றிதழை பெற்றுக்‌ கொள்ளும்‌ முறை. 


போன்ற விளக்கம்‌ காணப்படின்‌ 3 புள்ளிகள்‌ 
(5 புள்ளிகள்‌) 
89, - வடிவமைப்பும்‌ இயந்திரவியல்‌ தொழினுட்பமும்‌ (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) - ௧. பொ. த (சா. த), பரீட்சை. - 2019. இறுதி திருத்தங்கள்‌. உள்ளடக்கப்படவுள்ளன. 7 24 - 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


7 ம்‌ வினாவிற்கான புள்ளிப்‌ பகிர்வு 
(1) பகுதிக்கு 02 புள்ளிகள்‌ 


(ii) பகுதிக்கு 03 புள்ளிகள்‌ 
(iii) பகுதிக்கு 05 புள்ளிகள்‌ 
மொத்தம்‌ 10 புள்ளிகள்‌ 





89, - வடிவமைப்பும்‌ இயந்திரவியல்‌ தொழினுட்பமும்‌. (புள்ளி வழங்கும்‌. திட்டம்‌) - ௧. பொ. த (சா. த), பரீட்சை. - 2019. இறுதி திருத்தங்கள்‌. உள்ளடக்கப்படவுள்ளன. s 25 - 
Download Past Papers at : www.freebooks.|k 


Dear students! 

VVe have Past Papers and 
Answers (Marking 
Schemes), Model Papers 
and Note books for 
English, Tamil and Sinhala 


Medium). 


Please visit : 
www.freebooks.|k 


or click on this page to vist our site! 





